பரிசுத்தமே பரவசம்‌ 
செய்தி: சகோ. அகஸ்டின்ஜெபக்குமார்‌ 


புறஜாதி மனிதனாய்‌ விக்கிரகங்களுக்குப்‌ பின்னாக வாழ்ந்துகொண்டிருந்த 
ஆபிரகாமுக்கு தேவன்‌ தரிசனங்கொடூுத்து, காட்சிகொடுத்து தனக்குச்‌ சொந்தமாக 
மாற்றினார்‌. 'உன்‌ மூலமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும்‌ என்று அவனுக்கு ஆசீர்வாதமும்‌ 
கொடுத்தார்‌ (ஆதி 12:2,3). தேவனது ஆசீர்வாதத்தை ஆபிரகாம்‌ தனது வாழ்க்கையில்‌ 
புரிந்துகொள்ளத்‌ தொடங்கியபோது பல தடைகள்‌ அவனுக்கு வந்தது, அத்தனையையும்‌ 
அவன்‌ தாண்டிச்‌ சென்றான்‌. அதே வாக்குத்தத்தத்தை தேவன்‌ ஈசாக்குக்கும்‌ அறிவித்தார்‌. 
யாக்கோபுக்கும்‌ தேவன்‌ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தைக்‌ கூறினார்‌ (ஆதி 28:14), யாக்கோபின்‌ 
வாழ்க்கையில்‌ அவரது ஆசீர்வாதம்‌ நிறைவேறும்படி, அவன்‌ இருந்த லாபானுடைய 
வீட்டிலிருந்து அவனைப்‌ புறப்படப்பண்ணி தான்‌ விரும்பிய கானான்‌ தேசத்திற்குக்‌ 
கொண்டுவந்தார்‌. யாக்கோபுகூட தேவன்‌ ஆசீர்வாதத்தைக்‌ குறித்துப்‌ பேசியபோது, தேவன்‌ 
உலகத்தின்‌ ஆசீர்வாத்தைக்குறித்தே தன்னுடன்‌ பேசுகிறார்‌ என்ற தவறான எண்ணத்துடன்‌ 
இருபது வருடங்கள்‌ தூங்காமல்‌, இரவும்‌ பகலும்‌ ஆடுகளை மேய்த்து, பனியிலும்‌, 
வெயிலிலும்‌ நனைந்து இரண்டு பரிவாரங்களைச்‌ சம்பாதித்தான்‌. ஆனால்‌ லாபானின்‌ வீட்டை 
விட்டு அவன்‌ புறப்பட்டுப்‌ போகும்‌ வழியில்‌ தேவனைச்‌ சந்தித்தபோது, தேவனது 
ஆசீர்வாத்ததைப்‌ புரிந்துகொண்டவனாய்‌, “நீர்‌ என்னை அஆசீர்வதித்தாலொழிய உம்மைப்‌ 
போகவிடேன்‌” (ஆதி 32:26) என்று கெஞ்சத்‌ தொடங்குகிறான்‌. யாக்கோபின்‌ கெஞ்சுதலுக்குச்‌ 
செவிமடுத்து தேவனும்‌ அவன்‌ வேண்டிக்கொண்ட இடத்திலேயே அவனை ஆசீர்வதித்தார்‌ 
(ஆதி 32:29). 


யாக்கோபைத்‌ தேவன்‌ ஆசீர்வதித்தாலும்‌, அவனிடத்தில்‌ ஒரு காரியத்தைச்‌ செய்ய 
விரும்பினார்‌. நம்மை உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதே தேவனது சித்தமும்‌ 
நோக்கமும்‌, அதற்கென்றே நம்மை அவர்‌ இரட்சித்தார்‌, தெரிந்துகொண்டார்‌ அதோடு கூட 
தமது சொந்த குமாரனையும்‌ நமக்காகக்‌ கொடுத்தார்‌. ஓவ்வொரு தனிமனிதனையும்‌ தேவன்‌ 
அழைப்பதின்‌ நோக்கம்‌ அவர்கள்‌ குடும்பங்களை மாத்திரம்‌ ஆசீர்வதிப்பதற்கல்ல, அவர்கள்‌ 
மூலமாக பூமியை ஆசீர்வதிக்கவேண்டுமென்பதே. நம்முடைய ஆசீர்வாதங்களில்‌ நாம்‌ 
திருப்தியடையாமல்‌, நாம்‌ வாழுகின்ற நாட்களின்‌ சந்ததிகள்‌ கிறிஸ்துவின்‌ ஆசீர்வாதத்தைப்‌ 
பெறவேண்டும்‌ என்பதே நமது இலட்சியமாகவேண்டும்‌. உலகத்தின்‌ ஜனங்களையும்‌ 
கிறிஸ்துவின்‌ இரட்சிப்பைச்‌ சுதந்தரிக்கிறவர்களாக மாற்றவேண்டும்‌. 


தேவன்‌ நம்மைத்‌ தெரிந்துகொண்ட நோக்கத்தை நம்மைக்கொண்டு 
நிநைவேற்றுமுன்பாக நம்மிலே அவர்‌ செய்யவேண்டிய சில கிரியைகளுமுண்டு. லாபானுடை 
வீட்டை விட்டு தேவன்‌ தெரிந்துகொண்ட தேசத்திற்குப்‌ போகும்படியாக யாக்கோபு 
பிரயாணப்பட்டுக்கொண்டிருக்கிறான்‌. பெனியேலிலே அவனைத்‌ தேவன்‌ சந்தித்து “இனி உன்‌ 
பெயர்‌ யாக்கோபு எனப்படாமல்‌ இஸ்ரவேல்‌ எனப்படும்‌” என்று சொல்லியிருந்தபோதிலும்‌, 
அவனிடத்தில்‌ இன்னுமொரு காரியத்தைச்‌ செய்ய தேவன்‌ விரும்பினார்‌. 


அழைப்பு தனிமனிதனுக்கல்ல முழு உலகத்துக்கே 


தேவன்‌ யாக்கோபை நோக்கி: நீ எழுந்து பெத்தேலுக்குப்‌ போய்‌, அங்கே குடியிருந்து, நீ 
உன்‌ சகோதரனாகிய ஏசாவின்‌ முகத்திற்கு விலகி ஓழப்போகுற போது, உனக்குத்‌ 
துரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு எண்றார்‌. ஆதி 35:1 


Print Media - 1 - 15-Oct-10 12:08 PM 


அப்பொழுது யாக்கோபு தன்‌ வீட்டாரையும்‌ தன்னோடேகூட இருந்த மற்ற அனைவரையும்‌ 
தோக்கி: உங்களிடத்தில்‌ இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கிப்போட்டு, உங்களைச்‌ 
சுத்தம்பண்ணிக்கொண்டு, உங்கள்‌ வஸ்திரங்களை மாற்றுங்கள்‌. 35:2 


நாம்‌ எழுந்து பெத்தேலுக்குப்‌ போவோம்‌ வாருங்கள்‌. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில்‌ 
என்விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச்செய்தது, நான்‌ நடந்த வழியிலே என்னோடே கூட 
இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன்‌ என்றான்‌. 35:3 


பெத்தேலுக்குப்போய்‌ அங்கே நான்‌ உனக்குத்‌ தரிசனமான இடத்திலே ஓரு 
பலிபீடத்தை உருவாக்கு என்பதே யாக்கோபுக்குக்‌ கிடைத்த அழைப்பு. லாபானுடை வீட்டில்‌ 
வேலை செய்யும்போது யாக்கோபுக்கு தேவனுக்கு ஓர்‌ பலிபீடத்தை உண்டாக்கவேண்டும்‌ 
என்பது பிரதானமாகத்‌ தெரியவில்லை; தனது மந்தையைப்‌ பெருக்குவதிலேயும்‌, 
ஆஸ்திகளைச்‌ சம்பாதிப்பதிலேயுமே கவனமாக இருந்தான்‌. ஆனால்‌, பலிபீடத்தை கட்ட 
தேவனால்‌ அழைப்புப்‌ பெற்றபோதோ, தான்‌ எப்படிப்‌ போகவேண்டும்‌ என்று தீர்மானிக்கத்‌ 
தொடங்குகிறான்‌. குடும்பத்தைக்‌ கூட்டிக்கொண்டுவா என்று தேவன்‌ யாக்கோபினிடத்தில்‌ 
சொல்லவில்லை. “ தரன்‌ உனக்குத்‌ தரிசனமான இடத்திற்கு வா, பலிபீடத்தைக்‌ கட்டு 
என்றே தேவன்‌ கூறினார்‌. ஆனாலும்‌, அழைப்பு எனக்கு மாத்திரமல்ல, முழுக்‌ 
குடும்பத்திந்கும்‌ உண்டு, என்னை மாத்திரமல்ல எனது சந்ததிக்குள்ளும்‌ இந்த பூமி 
ஆசீர்வதிக்கப்படவேண்டும்‌ என்பதை யாக்கோபு அறிந்தவனாக புறப்படுகிறான்‌. 
மனைவிகளையும்‌, வேலைக்காரர்களையும்‌,  வேலைக்காரிகளையும்‌, பரிவாரங்களையும்‌ 
யாக்கோபு விட்டுவிட்டு தனியாகவே தேவனை முதல்முறை சந்தித்தான்‌. 
வேலைக்காரர்களையம்‌, வேலைக்காரிகளையும்‌ பரிவாரங்களையும்‌ முன்னதாக அனுப்பிவிட்டு 
அவன்‌ மாத்திரமே யாப்போக்கு நதியண்டையிலே தனித்திருந்தான்‌. ஆனால்‌, தேவனை 
சந்தித்தபின்பு, நான்‌ தனியாக அல்ல என்‌ முழுக்குடும்பத்தோடேயே தேவனை 
சந்திக்கவேண்டும்‌ என்கிற புரிந்துகொள்ளுதல்‌ அவனுக்குள்‌ உண்டாயிற்று. 


தனிமனிதனாகப்‌ பரலோகம்‌ செல்வது நல்லதுதான்‌, ஆயினும்‌, 'நானும்‌ என்‌ 
வீட்டாருமோவேண்ரால்‌ கர்த்தரையே சேவிப்பொம்‌ என்று யோசுவா சொன்னதுபோல, நமது 
முழுக்‌ குடும்பத்தையும்‌ பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படுத்துவதே தேவன்‌ நம்மை 
அழைத்ததின்‌ நோக்கம்‌. தனிவாழ்வில்‌ தேவனது தொடுதலை யாக்கோபு பெற்றிருந்தாலும்‌, 
முழுக்குடும்பத்தைக்‌ குறித்த கவலையற்றவனாகவே யாக்கோபு வாழ்ந்துவந்தான்‌. ஆனால்‌, 
எப்போது முழுக்குடும்பத்தைக்‌ குறித்த கரிசனை அவனுக்குள்‌ உருவானதோ, 
அப்போதுதான்‌ தன்னுடனிருந்தவர்களிடமும்‌, வீட்டிலுள்ளவர்களிடமும்‌ அந்நியதேவர்களை 
விலக்கிப்போடும்படி வலியுறுத்துகின்றான்‌. ஆபிரகாமுடைய பேரன்‌ வீட்டில்‌ அந்நிய 
தெய்வமா? என்ற கேள்வி நமக்குள்ளே உருவாகலாம்‌. ஆபிரகாம்‌ மகிமையின்‌ தேவனை 
தரிசித்தவன்‌. தேவனது சிநேகிதன்‌ என்று அழைக்கப்பட்டவன்‌ ஆபிரகாம்‌. இந்த 
ஆபிரகாமின்‌ பேரனே இந்த யாக்கோபு. ஆபிரகாமோடு தேவன்‌ பேசினார்‌; ஆனால்‌, 
யாக்கோபைத்‌ தேவன்‌ தொட்டார்‌ என்று வேதத்தில்‌ காண்கின்றோம்‌. தனது 
மூதாதையர்களைக்‌ காட்டிலும்‌ யாக்கோபு தேவனுடன்‌ நெருங்கிய உறவு வைத்திருந்தான்‌. 
தேவனை அவன்‌ பிடித்துக்கொண்டு விடமாட்டேன்‌ என்று மறித்து நின்றான்‌. ஆபிரகாமுக்குத்‌ 
தேவன்‌ தரிசனமானார்‌; ஆனால்‌, யாக்கோபுக்கு அதைவிட மேலான அனுபவம்‌ 
தேவனிடத்தில்‌ கிடைத்தது. தேவன்‌ யாக்கோபைத்‌ தொட்டார்‌; யாக்கோபும்‌ தேவனைத்‌ 
தொட்டான்‌. 


தன்னுடை வீட்டில்‌ அந்நிய தெய்வங்கள்‌ காணப்பட்டபோதிலும்‌, தேவன்‌ 
யாக்கோபைத்‌ தொடும்‌ வரை அவைகளை அவன்‌ கண்டுகொள்ளவேயில்லை. தேவன்‌ 
அவனைத்‌ தொட்டவுடன்‌, அவர்களையும்‌ அழைத்துச்‌ செல்லவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
அவனுக்குள்‌ உருவானவுடன்‌, உங்களை சுத்தம்‌ பண்ணிக்கொண்டு, வஸ்திரங்களை 
மாற்றிக்கொண்டு, அந்நியதேவர்களை விலக்கிப்போட்டு என்னோடே கூட பெத்தேலுக்கு 
வாருங்கள்‌ (ஆதி 35:2) என்று அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான்‌. 


Print Media -2- 15-Oct-10 12:08 PM 


அந்தரங்கத்திலே அந்நிய தெய்வங்கள்‌ 


அப்பொழுது லாபான்‌ யாக்கோபை நோக்கி: நீ திறுட்டளனாய்ப்‌ புறப்பட்டு, என்‌ 
குமாரத்திகளை யுத்தத்தில்‌ பிடித்த சிறைகளைப்போலக்‌ கொண்டுவந்தது என்ன செய்கை? 
நீ ஓழப்பொவதை மறைத்து, எனக்கு அறிவியாமல்‌, திறுட்டளவாய்‌ என்னிடத்திலிருந்து 
வந்துவிட்டது என்ன? நூன்‌ உன்னைச்‌ சந்தோஷமாய்‌, சங்கீதம்‌ மேளதாளம்‌ 
கின்றமுழக்கத்துடனே அனுப்புவேனை. ஏன்‌ பிள்ளைகளையும்‌ என்‌ குமாரத்திகளையும்‌ 
நான்‌ முத்தஞ்செய்ய விடாமல்‌ போனதென்ன? இந்தச்‌ செய்கையை நீ மதியில்லாமல்‌ 
செய்தாய்‌ இப்பொழுதும்‌ உன்‌ தகப்பனுடைய வீட்டின்மேலுள்ள வாஞ்சையினால்‌ நீ 
புறப்பட்டுப்போகிரதானால்‌ போகலாம்‌, என்‌ தெய்வங்களை ஏன்‌ திருட்க்கொண்ழிபோகறாய்‌ 
என்று கேட்டான்‌. ஆதி 31:26-28,30 


யாக்கோபு லாபானுக்குப்‌ பீரசியுத்தரமாக: உம்முடைய குமாரத்திகளைப்‌ பலாக்காரமாய்ப்‌ 
பிடித்து வைத்துக்கொள்வீர்‌ என்று நான்‌ அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன்‌. 
ஆனாலும்‌ யாரிடத்தில்‌ உம்முடைய தெய்வங்களைக்‌ கண்டுபிடிக்கிறீரோ, அவனை 
உயிரோடே விடவேண்டாம்‌. உம்முடைய பொருள்கள்‌ ஏதாவது என்‌ வசத்தில்‌ 
உண்டானால்‌ நர்‌ அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாகப்‌ பநிசோதித்தறிந்து, அதை 
எடுத்துக்கொள்ளும்‌ என்றான்‌. ராகேல்‌ அவைகளைத்‌ திருழக்கொண்டுவந்ததை யாக்கோபு 
அறியாதிருந்தான்‌. ராகேல்‌ அந்தச்‌ சுரூபங்களை எடுத்து, ஒட்டகச்‌ சேணத்தின்கழ்‌ வைத்து, 
அதின்மேல்‌ உட்கார்ந்திறுந்தாள்‌. லாபான்‌ கூடாரம்‌ எங்கும்‌ தடனிப்பார்த்தும்‌, அவைகளைக்‌ 
கண்டுபிடிக்கவில்லை. ஆதி 31:31,32,34 


லாபானுடைய தெய்வம்‌ திருடிக்கொண்டுபோகப்படுகின்ற தெய்வம்‌. நம்முடைய 
ஜீவனுள்ள தேவனை யாரும்‌ திருட முடியாது. துணியில்‌ மறைத்து கொண்டு செல்ல 
முடியாது; நம்முடைய இருதயத்தில்‌ அவரை மறைத்து வைத்திருந்தாலும்‌ முகத்திலே அவர்‌ 
பிரகாசிப்பார்‌. ஓடிப்போகின்ற யாக்கோபைப்‌ பின்தொடர்ந்து கண்டுபிடித்த லாபான்‌, 
யாக்கோபிடம்‌, “என்‌ தெய்வங்களை ஏன்‌ திருடிக்கொண்டுபோகிறாய்‌” என்று கேட்டான்‌. 
ராகேல்‌ தகப்பனுடைய தெய்வத்தை ஒட்டகச்‌ சேணத்தின்‌ கீழ்‌ வைத்து அதின்மேல்‌ 
உட்கார்ந்திருந்தாள்‌. ராகேல்‌ அந்த தெய்வத்தை எங்கே வைக்கவேண்டுமோ அங்கே 
சரியாக வைத்திருந்தாள்‌. தெய்வத்தை கீழே வைத்து அதன்‌ மேல்‌ அவள்‌ 
உட்கார்ந்திருந்தாள்‌. அந்த தெய்வங்களின்‌ நிலை அதுதான்‌. நம்முடைய தேவனை கீழே 
வைத்து யாரும்‌ மேலே உட்கார முடியுமா? நம்முடைய தேவன்‌ தூக்கிச்‌ 
சுமக்கப்படுபவரல்ல, தகப்பன்‌ தன்‌ பிள்ளையைத்‌ தனது தோளில்‌ ஏந்தி சுமப்பதுபோல, 
கழுகு தன்‌ குஞ்சுகளை செட்டையில்‌ வைத்து சுமப்பதுபோல, நம்மைத்‌ தூக்கிச்‌ சுமப்பவர்‌. 
கோழி தனது குஞ்சுகளை தனது செட்டையினடியிலே மறைத்து பாதுகாப்பதுபோல நம்மை 
பாதுகாப்பவர்‌. நம்மை அரவணைக்கின்ற ஆண்டவர்‌. ராகேல்‌ ஒளித்துவைத்ததை கணவன்‌ 
யாக்கோபிடம்‌ அறிவிக்கவில்லை. காதல்‌ கண்ணை மறைக்கும்போது, அதனுள்‌ 
மறைந்திருக்கிற கண்ணியும்‌ கண்களுக்குத்‌ தெரியாமல்‌ மறைந்திருக்கும்‌. 


தான்‌ நேசிக்கும்‌ மனைவியினிடத்தில்‌ அந்நிய தெய்வம்‌ இருப்பதை யாக்கோபு 
அறியாதபடியினாலேயே “யாரிடத்தில்‌ உம்முடைய தெய்வங்களைக்‌ கண்டுபீடிக்கறீரோ, 
அவனை உயிரோடே விடவேண்டரம்‌ என்று ஆவேசமாகக்‌ கூறுகிறான்‌. இந்த சாபமான 
வார்த்தைகள்‌ யாக்கோபின்‌ வாயிலிருந்து புறப்பட்டபோது, ராகேலிடத்திலேயே அவைகள்‌ 
இருக்கின்றது என்பதை அவன்‌ அறியாதிருந்தான்‌. ராகேலுக்கு இரண்டாவது பிரசவம்‌ 
நேரிட்டபோது பிரசவத்திலே அவள்‌ செத்தாள்‌ (ஆதி 35:17-19). உலகத்துக்கு 
ஆசீர்வாதமாக நாம்‌ இருக்கவேண்டுமென்நால்‌ நம்முடைய வீட்டிலும்‌ பரிசுத்தம்‌ 


Print Media -3- 15-Oct-10 12:08 PM 


காணப்படவேண்டும்‌. இதை தேவன்‌ அவனிடம்‌ சொல்லாமலேயே அதை 
உணர்ந்துகொள்ளும்‌ உணர்வுள்ளவனாக யாக்கோபு மாறிவிட்டான்‌. இன்றய நாட்களில்‌, 
அம்மாவாசைக்குப்‌ பயந்து, ஆடி மாதத்திற்குப்‌ பயந்து திருமண நாளைக்‌ குறிக்கின்ற 
கிறிஸ்தவர்கள்‌ அநேகம்‌. வாஸ்து சாஸ்திரத்தில்‌ வீட்டு நிலைகளை இடித்து மாற்றி வைத்த 
கிறிஸ்தவர்கள்‌ எத்தனை பேர்‌. பஞ்சாங்கம்‌ இன்று அநேக கிறிஸ்தவர்களின்‌ வீடூகளிலும்‌ 
தொங்குகின்றது. வியாபாரத்தை ஆரம்பிக்குமுன்‌ எமகண்டமா அல்லது ராகுகாலமா என்று 
பார்ப்பவர்கள்‌ அநேகம்‌. இவைகள்‌ எல்லாம்‌ அந்நிய தேவர்களின்‌ காரியங்களே. 
அஞ்சனம்பார்க்கிறவர்களை நாடி, குறிசொல்லுகிறவர்களைத்‌ தேடாதிறாங்கள்‌, அவர்களாலே 
தட்டுப்படவேண்டாம்‌, நான்‌ உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ (லேவி 19:31). அஞ்சனம்‌ 
பார்ப்பதும, குறி சொல்கிறவர்களைத்‌ தேடுவதும்‌ நம்முடைய வீடுகளை தேவனுக்கு 
முன்பாக தீட்டுள்ளதாக மாற்றிவிடும்‌ என்றே வேதம்‌ நம்மை எச்சரிக்கின்றது. 


கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அநேகர்‌, விசுவாசிகளானவர்கள்‌, 
இன்றும்‌ தங்களது பாரம்பரியங்களை விடவில்லை. தொழிலிலும்‌ அன்றாட வாழ்க்கையிலும்‌ 
இன்னும்‌ அவைகள்‌ தொடர்ந்துகொண்டேயிருக்கின்றன. அஞ்சனம்‌ பார்ப்பதற்கும்‌, குறி 
கேட்பதற்கும்‌ இன்னும்‌ நடையாய்‌ நடந்துகொண்டிருப்போர்‌ கிறிஸ்தவ உலகில்‌ உண்டு. 
அவைகளை விலக்கிவிட்டு தேவனைப்‌ பின்தொடரவேண்டிய வேளை வந்துவிட்டது. அந்நிய 
தேவர்களை விலக்கிவிட்டு, நம்மை சுத்தப்படூுத்திக்கொண்டு, நம்முடைய வஸ்திரங்களை 
மாற்றிக்கொண்டு பெத்தேலுக்குப்‌ புறப்படும்‌ நேரம்‌ சமீபித்துவிட்டது. 


பரிசுத்தத்தால்‌ வரும்‌ பாதுகாப்பு 


பின்பு பிரயாணம்‌ புறப்பட்டார்கள்‌. அவர்களைச்‌ சுற்றிலும்‌ இருந்த பட்டணத்தாருக்குத்‌ 
தேவனாலே பயங்கரம்‌ உண்டானதினால்‌, அவர்கள்‌ யாக்கோபின்‌ கு.மாரரைப்‌ 
பரின்தொடராதிருந்தார்கள்‌, யாக்கோபும்‌ அவனோடேகூட இருந்த எல்லா ஜனங்களும்‌ 
கானான்தேசத்திலுள்ள பெத்தேல்‌ என்னும்‌ லூசுக்கு வந்தார்கள்‌. அங்கே அவன்‌ ஒரு 
பலிப்டத்தைக்‌ கட்ட, தன்‌ சகோதரனுடைய முகத்துக்குத்‌ தப்பி ஓழனபோது, அங்கே 
தனக்கு தேவன்‌ தரிசனமானபடியால்‌, அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல்‌ என்று பேரிட்டான்‌. 
ஆதி 35:5,6,7 


இப்பொழுது உன்‌ போர்‌ யாக்கோபு, இனி உன்‌ பேர்‌ யாக்கோபு என்னப்படாமல்‌, 
இஸ்ரவேல்‌ என்று உனக்குப்‌ பேர்‌ வழங்கும்‌ என்று சொல்லி, அவனுக்கு இஸ்ரவேல்‌ 
என்று பேரிட்டரர்‌. ஆதி 35:10 


நாம்‌ நம்மை பரிசுத்தமாக்கும்போது நம்மைச்‌ சுற்றிலும்‌ தேவனுடைய பாதுகாப்பின்‌ 
அக்கினி மதில்‌ எழும்புகிறது. துன்மார்க்கமான உலகத்திலே, பாதுகாப்பற்ற இடங்களிலே, 
நம்மைக்‌ கெடுக்கவேண்டும்‌ என்ற எண்ணமுடையோரிடமிருந்து அந்த மதில்‌ நமக்கு 
பாதுகாப்பளிக்கின்றதோடு, நமக்கு எதிரானோருக்கு பயங்கரத்தையும்‌ உண்டாக்குகிறது. 
தங்களைச்‌ சுத்திகரித்துக்கொண்டு, அந்நிய தெய்வங்களை விலக்கி, வஸ்திரங்களை 
மாற்றி அவர்கள்‌ பிரயாணப்படத்‌ தொடங்கியபோது, தேவனது பாதுகாப்பும்‌ அவர்களைப்‌ 
பின்தொடரத்‌ தொடங்கியது. யாக்கோபும்‌ அவன்‌ குடும்பத்தாரும்‌ பிரயாணப்பட்டபோது, 
அவர்களைச்‌ சுற்றிலும்‌ இருந்த பட்டணத்து ஜனங்களுக்கு தேவனால்‌ பயங்கரம்‌ 
உண்டானபடியினால்‌ அவனது குமாரரைத்‌ பின்தொடரவில்லை, தேவனுடைய பாதுகாப்பே 
அவர்களைப்‌ பாதுகாத்தது. நம்முடைய வீட்டினுள்‌ அகற்றவேண்டியவைகளை அகற்றாமல்‌, 
பரிசுத்தத்திற்கு முக்கியம்‌ தராமல்‌, ஊழியர்களை மாத்திரம்‌ அழைத்து ஜெபிப்பதால்‌ எந்த 
பிரயோஜனமுமில்லை. நாம்‌ நம்மைப்‌ பரிசுத்தப்படூுத்தினால்‌, தேவன்‌ நம்முடைய 
குடும்பங்களைப்‌ பாதுகாப்பார்‌. கர்த்தர்‌ பரிசுத்தர்‌; உலகத்தில்‌ தேவனது பரிசுத்தத்திந்கு 
நிகர்‌ எவருமில்லை, பரிசுத்தத்தில்‌ அவருக்கு நிகர்‌ அவரே. நம்முடைய பரிசுத்தமே நமக்கு 
பாதுகாப்பைக்‌ கொண்டுவருகின்றது. 


Print Media -4- 15-Oct-10 12:08 PM 


யாக்கோபு பெத்தேலுக்கு வந்தபோது அதற்கு ஏல்பெத்தேல்‌ என்று பெயரிட்டான்‌. 
ஏல்‌ என்றால்‌ தேவன்‌ பெத்‌ என்றால்‌ வீடு, ஏல்பெத்தேல்‌ (ஏல்‌-பெத்‌-ஏல்‌) என்று யாக்கோபு 
அதற்கு பெயரிட்டதற்குக்‌ காரணம்‌ எனது வீட்டின்‌ முன்னும்‌ பின்னும்‌ தேவனது பாதுகாப்பு 
உண்டாகவேண்டும்‌ என்தற்காகவே. முன்பு பெத்தேலாக மாத்திரமே இருந்தது தேவனும்‌ 
இருந்தார்‌ யாக்கோபுடைய வீடும்‌ இருந்தது. ஆனால்‌, தேவனது அழைப்பைப்‌ 
புரிந்துகொண்ட யாக்கோபு திரும்பி பெத்தேலுக்கு வரும்போது அதை முழுவதும்‌ 
தேவனுக்காகவே மாற்றிவிட்டான்‌. தேவனும்‌ அவனுக்கு இட்ட இஸ்ரவேல்‌ என்ற பெயரை 
மறுபடியும்‌ நினைவுபடுத்துகின்றார்‌ (ஆதி 32: 28, ஆதி 35:10). நாம்‌ நம்மைப்‌ 
பரிசுத்தப்படூத்தும்போது, தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்த வாக்குத்தத்தத்தையும்‌ 
உறுதிப்படூத்துகிறார்‌. நாமும்‌ நம்முடைய குடும்பமும்‌ பாதுகாப்பாக இருக்கவேண்டுமென்றால்‌ 
நம்முடைய குடும்பத்திலும்‌ தேவனுக்கு முழு இடம்‌ கொடுக்கப்பட வேண்டும்‌. 


லேயாள்‌ யாக்கோபுக்குப்‌ பெற்ற குமாரத்தியாகிய தீனாள்‌ தேசத்துப்‌ பெண்களைப்‌ 
பார்க்கப்‌ புறப்பட்டாள்‌. அவளை ஏவியனான ஏமோரின்‌ குமாரனும்‌ அத்தேசத்தின்‌ 
பிரபுவுமாகிய சீகேம்‌ என்பவன்‌ கண்டு அவளைக்‌ கொண்ழிபோய்‌, அவளோடே சயனித்து, 
அவளைத்‌ தட்டுப்படுத்தினான்‌. ஆதி 34:1,2 


யாக்கோபு தேவன்‌ தன்னை சந்தித்து ஆசீர்வதித்த ஸ்தலத்திற்கு பெத்தேல்‌ என்று 
மாத்திரம்‌ பேரிட்டிருந்தபோது (ஆதி 28:19) அங்கே என்ன நடந்தது என்பதை மேற்கண்ட 
வசனங்களில்‌ நாம்‌ காணலாம்‌. தேவனை யாக்கோபு தரிசித்தது மெய்தான்‌, என்றாலும்‌ 
தேவனால்‌ அவனது முழுக்குடும்பத்திற்கும்‌ பாதுகாப்பற்ற சூழ்நிலையே காணப்பட்டது. 
அவனது ஒரே மகள்‌ தீனாளுக்கே பாதுகாப்பில்லாத நிலை உருவானது; அத்தேசத்தின்‌ 


பிரபுவாகிய சீகேம்‌ என்பவனால்‌ அவள்‌ தீட்டுப்படுத்தப்பட்டாள்‌. யாக்கோபின்‌ 
வீடடாரைக்குறித்த பயம்‌ அத்தேசத்தாருக்குள்ளே இல்லாதிருந்தது. ஆனால்‌, யாக்கோபு 
இஸ்ரவேலாக மாநியதோடு, அவனது முழுக்குடும்பமும்‌ சுத்திகரிக்கப்பட்டு 


பரிசுத்தமாக்கப்பட்டு ஏல்பெத்தேலாக அது மாறியபோதோ தேவனுடைய பாதுகாப்பு 
வளையம்‌ யாக்கோபின்‌ முழுக்குடும்பத்தையும்‌ சூழ்ந்துகொண்டது. 


சுதந்திர இந்தியாவிற்கு சுவை கொடுப்போம்‌ 


இதோ, எங்கள்‌ ஆண்டவன்‌ காண்கிறபடி இந்தப்‌ பட்டணம்‌ குடியிருப்புக்கு நல்லது, 
தண்ணீரோ கெட்டது, நிலமும்‌ பாழ்நிலம்‌ என்றார்கள்‌, அப்பொழுது அவன்‌: ஒரு 
புதுத்தோண்டியை எடுத்து, அதிலே உய்புப்போட்டுக்‌ கொண்டுவாருங்கள்‌ என்றான்‌, அதை 
அவனிடத்தில்‌ கொண்டுவந்தபோது, அவன்‌ நருற்றண்டைக்குப்‌ போய்‌, உப்பை அதிலே 
போட்டு: இந்தத்‌ தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன்‌, இனி இதினால்‌ சாவும்‌ வராது, 
இலப்பாமும்‌ இராது என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்றான்‌. எலிசா சொன்ன 
வார்த்தையின்படியே அந்தத்‌ தண்ணீர்‌ இந்நாள்வனரக்கும்‌ இருக்கிறபடி 
ஆரோக்கியமாயந்று (2இரா2:19-22). 


நம்மைக்‌ கொண்டே இந்த தேசத்துக்கு தேவன்‌ ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்க 
விரும்புகிறார்‌. பரந்த பாரதத்தக்குறித்த பாரம்‌ நமக்குள்ளே உருவாகுமானால்‌ தேசம்‌ 
தேவனால்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌. நான்‌ முதன்முறையாக பீஹார்‌ சென்றபோது எங்கெல்லாம்‌ 
கால்நடையாய்‌ நடந்து திரிந் தேனோ அங்கெல்லாம்‌ பல இடங்களில்‌ இன்று கர்த்தர்‌ நல்ல 
சாலைகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. எலிசாவிடம்‌ பட்டணத்து மக்கள்‌ வந்து: ஆண்டவனே! 
இந்த நிலம்‌ குடியிருப்பக்கு நல்லது, ஆனால்‌ தண்ணீரோ கெட்டது என்று வேதனையோடு 
முறையிட்டபோது, குடிகளுக்கு சாபமாய்‌ இருந்துவந்த அந்தத்‌ தண்ணீரினுள்‌ எலிசா 
உப்பைப்‌ போட்டவுடன்‌ அது ஆரோக்கியமானது. மாராவின்‌ தண்ணீரை மதுரமாக்குகின்ற 
தேவன்‌ நம்முடைய தேவன்‌. நம்முடைய தேசத்தின்‌ பாழானவைகளை, சாபமானவைகளைச்‌ 


Print Media -9- 15-Oct-10 12:08 PM 


சரிப்படுத்த தேவன்‌ நம்மையே உப்பாகத்‌ தெரிந்துகொண்டார்‌. நாமே சாபத்தை 
ஆசீர்வாதமாக மாற்றுகின்ற உப்பு. 


நாகமான்‌ சீரிய இராஜாவின்‌ படைத்தளபதியாக இருந்தபோதிலும்‌ அவனது குஷ்டம்‌ 
அவனை ஜனங்களுக்கு முன்‌ தலைகுணியச்செய்தது (2இரா5:1). பெரிய சேனாதிபதி என்கிற 
பெயர்‌ அவனுக்கு இருந்தது, இருப்பினும்‌ குஷ்டமும்‌ கூடவே இருந்தது. இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து சிறையாய்ப்‌ பிடித்துக்‌ கொண்டுவரப்பட்டு அவனது வீட்டில்‌ பணிவிடை 
செய்துகொண்டிருந்த சிறு பெண்ணைக்கொண்டே நாகமானின்‌ குஷ்டரோகம்‌ குணமாக வழி 
பிறந்தது. 


நமது இந்திய நாடு சாதாரணமாதல்ல, உலகளவில்‌ சக்திவாய்ந்த நாடாக 
இந்தியா உருவெடுத்து வருகிறது. இந்தியர்கள்‌ சாதாரணமானவர்களல்ல. அமெரிக்காவில்‌ 
உள்ள விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில்‌ பணிபுரியும்‌ பொறியாளர்களிலு 
விஞ்ஞானிகளிலும்‌ 64% பேர்‌ இந்தியர்கள்‌. வட கொரோலினா என்று அழைக்கப்படுகின்‌ 
பள்ளததாக்கில்‌ உள்ள ஏராளமான மருந்துவ ஆராய்ச்சி நிலையங்களில்‌ பணிபுரிவோரி 
80% பேர்‌ இந்திய மருத்துவர்களே. கலிபோர்னியாவிலுள்ள சிலிகான்‌ வேலி என்‌ 
சொல்லப்படுகின்ற இடத்தில்‌ அமைந்துள்ள கம்யூட்டர்‌ கம்பெனிகளில்‌ பணிபுரிவோரில்‌ 
ஏறக்குறைய 85% பேர்‌ இந்தியர்கள்‌. இந்தியர்களின்‌ ஞானம்‌ உலகளவில்‌ உயர்ந்து 
நிற்கிறது. ஆனாலும்‌, தேசம்‌ இன்னும்‌ கர்த்தரைக்‌ கண்டுகொள்ளவில்லையே! இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து பிடிக்கப்பட்டூவந்த அந்த சிறுபெண்ணைப்போல நாம்‌ நம்முடைய 
தேசத்தின்‌ பிரச்சனைகளுக்காக, மனந்திரும்புதலுக்காக பாரங்கொண்டழுவொமென்றால்‌ 
தேசத்தின்‌ ஆசீர்வாதத்தைக்‌ காணமுடியும்‌. நாகமான்‌ சுகம்றெ வழிவகுத்தது அவனது 
வீட்டிலே வேலைசெய்துவந்த ஓர்‌ சிறுபெண்ணே (2இரா5:1-3). நாம்‌ 
ஒடூக்கப்பட்டவர்களாயினும்‌, தள்ளப்பட்டவர்களாயினும்‌ தேசத்தின்‌ ஆசீர்வாதம்‌ நம்முடைய 
கைகளிலேயே. 


BE2 


ம & 


பாரில்‌ உயர்த்தும்‌ பரிசுத்தம்‌ 


அப்பொழுது பார்வோன்‌ தன்‌ ஊழறியக்கரரை நோக்கி: தேவ ஆனியைப்‌ பெற்ற 
மனுஷஜனைப்போல்‌ வேறொருவன்‌ உண்டோ என்றான்‌. பின்பு, பார்வோன்‌ யோசேப்பை 
நொக்கி: தேவன்‌ 'இவைகளையெல்லரவுற்றையும்‌ உனக்கு 
வெளிப்படுத்தியிருக்கிறபடியால்‌, உன்னைப்போல விவேகமும்‌ ஞானமுமுள்ளவன்‌ 
வேறொருவனும்‌ இல்லை நீ என்‌ அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய்‌. உன்‌ வூக்கின்டியே 
என்‌ ஜனங்கள்‌ எல்லாரும்‌ அடங்கி நடக்கக்கடவர்கள்‌. சிங்காசனத்தில்மாத்தரம்‌ 
உன்னிலும்‌ நான்‌ பெரியவனாய்‌ இருப்பேன்‌ என்றான்‌ ஆதி 41:38-40 


தேசங்கள்‌ பஞ்சத்தினால்‌ அழிகையில்‌, தேசத்து ஜனங்களையும்‌ தன்னுடைய 
குடும்பத்தையும்‌ காப்பாற்ற தேவன்‌ பரிசுத்தத்தில்‌ அக்கறை காட்டுகின்ற, 
அண்ணன்மார்களது குறைகளைச்‌ சுட்டிக்காட்டுகின்ற (ஆதி 37:2) யாக்கோபின்‌ மகன்‌ 
யோசேப்பையே தெரிந்துகொண்டார்‌. பரிசுத்தத்தின்‌ மேல்‌ வைராக்கியமுள்ளவனாயிருந்த 
யோசேப்பை தேவன்‌ எகிப்து தேசத்திற்கு கொண்டு போய்‌ சகல ஜனங்களையும்‌ 
பஞ்சத்திலிருந்து காக்கும்படி வைத்தார்‌. போத்திப்பாரின்‌ வீட்டில்‌ யோசேப்பு 
விடப்பட்டிருக்கையில்‌, வீட்டெஜமான்‌ தனது மனைவியைத்‌ தவிர வேறெந்ததையும்‌ 
யோசேப்புக்கு விலக்கிவைக்கவில்லை, ஆயினும்‌, போத்திப்பாரின்‌ மனைவி யோசேப்பின்‌ 
மேல்‌ கண்போட்டு அவனது பரிசுத்தத்திற்கு கண்ணி வைத்தபோதும்‌, அந்தக்‌ கண்ணிக்கு 
யோசேப்பு தப்பி காவற்கூடத்தில்‌ இருந்தான்‌, எனினும்‌ பரிசுத்தத்தை அவன்‌ 
களங்கப்படுத்தவில்லை. திருமணமான போத்திப்பாரின்‌ மனைவி, வாலிபனான யோசேப்பின்‌ 
ரிசுத்தத்திற்கு விரித்த வலையில்‌ அவன்‌ விழவில்லை; தனது வஸ்திரத்தையும்‌ விட்டுவிட்டு 
ஓடிவிட்டான்‌. போத்திப்பாரின்‌ வீட்டை விட்ட யோசேப்பை தேவன்‌ பார்வோனின்‌ 
அரண்மனையிலே உயர்த்திவைத்தார்‌. 


ட்‌ 


Print Media -6- 15-Oct-10 12:08 PM 


பாவங்கள்‌ பெருகி, விக்கிரக வணக்கங்கள்‌ பெருகி, அந்நிய தேவர்ளால்‌ 
அசுத்தப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலே தான்‌ ஜீவனுள்ள தேவனின்‌ பிள்ளை என்பதை 
பார்வோனுக்கு முன்பாகவும்‌ நிரூபிக்கும்படி, பரிசுத்தத்தின்‌ கொடியை பார்வோன்‌ 
தேசத்திலும்‌ உயர்த்திப்பிடித்த யோசேப்பையே அத்தேசத்தில்‌ தேவன்‌ உயர்த்தி வைத்தார்‌. 
ஏழு வருட பஞ்சத்திலும்‌ எல்லா தேசங்களையும்‌ குறைவில்லாமல்‌ பாதுகாக்க தேவன்‌ 
ஏற்படுத்திய பாத்திரமே யோசேப்பு. யோசேப்பு தேவனுடைய ஆவியைப்‌ பெற்றிருந்தான்‌, 
எல்லாவற்றையும்‌ சகிக்கிறவனாக இருந்தான்‌, பரிசுத்தத்திற்கென்று விலைக்கிரயம்‌ செலுத்த 
தயாராக இருந்தான்‌; எந்த தேசத்திற்கும்‌ போக ஆயத்தமாயிருந்தான்‌ எனவே தேவன்‌ 
அவனைக்ககொண்டு தேசத்தை ஆசீர்வதித்தார்‌. தேசத்திற்கு ஜீவரட்சனை செய்யும்படி 
புறப்பட்டூுப்போவது யார்‌? நம்முடைய தேசம்‌ அழியுமுன்னதாக, திறப்பில்‌ நிற்க 
பரிசுத்தமுடன்‌ புறப்படுவோம்‌. 


Print Media -7- 15-Oct-10 12:08 PM 


